﻿30. (நபியே!) உம்முடைய இறைவன் வானவர்களிடம், "நான் பூமியில் வாழையடி வாழையாக வரும் ஓர் இனத்தைப் படைக்கப்போகிறேன்" என்று கூறியபோது, "அதில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய்? நாங்கள்தான் உன்னைப் புகழ்ந்து துதித்துக் கொண்டும், உனது தூய்மையைப் போற்றிக் கொண்டும் இருக்கிறோமே!" என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் , "நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன்" என்று கூறினான்.
------------------------------
மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பே, உயர்ந்தோரான வானவர்களிடம் மனிதர்கள் குறித்துப் பிரஸ்தாபித்ததன் மூலம் அவர்களுக்குத் தான் செய்த அருளை இங்கு இறைவன் எடுத்துரைக்கின்றான்.
"முஹம்மதே! நான் பூமியில் வாழையடி வாழையாக வரும் ஓர் இனத்தைப் படைக்கப்போகிறேன் என்று வானவர்களிடம் உம்முடைய இறைவன் கூறிய நிகழ்ச்சியை நீங்கள் நினைவுகூர்வதுடன் உங்கள் சமூகத்தாருக்கும் எடுத்துரையுங்கள்" என இறைவன் இங்கு கூறுகின்றான்.

கலீஃபா 
-----------------
"வாழையடி வாழையாக வரும் ஓர் இனம்" என்பதைச் சுட்ட மூலத்தில் "கலீஃபா" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு "தலைமுறை தலைமுறையாய் ஒருவருக்குப்பின் ஒருவராகத் தொடர்ந்துவரும் ஓர் இனம்" என்று பொருள். மற்ற வசனங்களில் அல்லாஹ்  கூறுகின்றான்:
அவன்தான் உங்களை பூமியில் வாழையடி வாழையாக வரும் தலைமுறையினராக ஆக்கினான். (6:165)
உங்களை பூமியில் வாழையடி வாழையாக வரும் தலைமுறையினராக ஆக்கியிருப்பவன் யார்? (27:62)
நாம் நாடியிருந்தால் உங்களுக்குப் பதில் வானவர்களை பூமியில் வாழையடி வாழையாக வரும் தலைமுறையினராக ஆக்கியிருப்போம். (43:60) 
இங்கு "வாழையடி வாழையாக வரும் ஓர் இனம்" (கலீஃபா) எனும் சொல் (ஆதிமனிதர்) ஆதம் (அலை) அவர்களை மட்டுமே குறிக்கும் என்று குர்ஆன் விரிவுரையாளர்களில் சிலர் கூறியிருப்பினும், அக்கருத்து இங்கு நோக்கமன்று.
ஏனெனில், ஆதம் (அலை) அவர்களே இங்கு நோக்கம் என்றால் வானவர்கள், "அதில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப்போகிறாய்?" என்று கேட்டது பொருத்தமாக இராது. ஆகவே, மனித இனத்தில் குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோர் யாரோ அவர்களையே வானவர்கள் நாடியுள்ளார்கள். (ஆகவே, மனித இனமே இங்கு நோக்கம்.)
மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அவர்களின் நடத்தையைப் பற்றி வானவர்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டார்கள் என்றொரு கேள்வி எழலாம். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய சிறப்பு ஞானத்தின் வாயிலாக அவர்கள் இதை அறிந்திருக்கலாம்; அல்லது "ஈரச் சேற்றிலிருந்து எடுத்த, (காய்ந்தால்) ஓசை தருகின்ற சுட்ட களிமண்ணால்" மனிதர்களைத் தான் படைக்கப்போவதாக வானவர்களுக்கு அறிவித்திருந்தான் இறைவன். (15:26)
இதைக் கொண்டு மனித இயல்பை வானவர்கள் தெரிந்துகொண்டிருக்கலாம்; அல்லது "கலீஃபா" என்றாலே மக்களிடையே ஏற்படும் சட்டமீறல் பிரச்சினைகளை விசாரித்துத் தீர்ப்பு வழங்குதல், தடை செய்யப்பட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களிலிருந்து மக்களைத் தடுத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுகின்றவராகவே இருப்பார் என்பதால், எங்கு கலீஃபா தேவையோ அங்கு பிரச்சினைகளும் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கலாம். இக்கருத்தை குர்துபீ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
அல்லது பூமியில் முன்னர் வாழ்ந்த மற்ற இனங்களைப் போன்றே மனிதர்களும் இருப்பார்கள் என அவர்கள் மதிப்பிட்டிருக்கலாம். இது தொடர்பாக குர்ஆன் விரிவுரையாளர்களின் கருத்துகளைப் பின்னர் விவரிக்கவுள்யோம்.
பூமியில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப்போகிறாய்? 
மனிதர்கள் தொடர்பாக வானவர்கள் இவ்விதம் கூறியதானது, அல்லாஹ் வின் மீது ஆட்சேபம் தெரிவிக்கும் நோக்கத்திலோ, மனித இனத்தின் மீது கொண்ட பொறாமையாலோ அல்ல. விரிவுரையாளர்களில் சிலர் இவ்வாறு தவறாகக் கருதுவது உண்மையே. ஏனெனில், "அவர்கள் அல்லாஹ் வை முந்திக்கொண்டு பேசுவதில்லை" (21:27) என வானவர்கள் குறித்து அல்லாஹ்  தெரிவித்துள்ளான். அதாவது அல்லாஹ்  அனுமதிக்காத எந்த ஒன்றையும் அவனிடம் அவர்கள் வினவமாட்டார்கள்.
இங்கு, தான் ஓர் இனத்தைப் படைக்கப்போவதாக அல்லாஹ்  வானவர்களிடம் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல், அந்த இனத்தார் பூமியில் குழப்பம் விளைவிப்பர் என்றும் அவர்களுக்கு ஏற்கெனவே தெரிவித்திருந்தான். அப்போதுதான் "பூமியில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடிய ஓர் இனத்தையா நீ படைக்கப்போகிறாய்?" என வானவர்கள் வினவினார்கள்.
இது, தெளிவு பெறுவதற்காகக் கேட்கப்பட்ட கேள்வியாகும். அதாவது "எங்கள் இறைவா! மனித இனத்தைப் படைப்பதில் உள்ள இரகசியம் என்ன? அவர்களில் சிலர் பூமியில் குழப்பம் விளைவிப்போராகவும் இரத்தம் சிந்துவோராகவும் இருப்பார்களே! உன்னை அவர்கள் வழிபட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால், நாங்கள்தான் உன்னைப் போற்றிப் புகழ்ந்து துதித்துக்கொண்டும், உனது தூய்மையை மெச்சிக்கொண்டும் இருக்கிறோமே! அதாவது உன்னைத் தொழுது வணங்கிக்கொண்டிருக்கிறோமே! மனித இனத்திலிருந்து தோன்றும் எந்தக் குற்றமும் குறையும் எங்களிடமிருந்து தோன்றாதே! அப்படியிருக்க நாங்கள் மட்டும் போதாதா?" என்று வானவர்கள் வினவினர்.
அதற்கு அல்லாஹ்  கூறினான்: நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அதாவது இந்த இனத்தைப் படைப்பதால் நீங்கள் சுட்டிக் காட்டிய தீமை ஒரு புறமிருக்க, என்னென்ன நன்மைகள் உள்ளன என்பதை நானே அறிவேன்; நீங்கள் அறியமாட்டீர்கள். நான் அவர்களில் நபிமார்களை உருவாக்குவேன்; அவர்களிடையே தூதர்களை அனுப்பி வைப்பேன்.
மேலும், அவர்களிடையே வாய்மையாளர்களும், உயிர்த் தியாகிகளும், உத்தமர்களும், வணக்கசாலிகளும், உலகப்பற்று அற்றவர்களும், இறைநேசர்களும், நல்லோர்களும், இறைநெருக்கம் பெற்றவர்களும், கற்றவாறு செயல்படும் அறிஞர்களும், இறைத்தூதர்களைப் பின்பற்றும் இறைவிரும்பிகளும், பயபக்தியாளர்களும் காணப்படுவர்.
இதற்கு இப்படியும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது: இந்த மனித இனத்தைப் படைப்பதில் உள்ள இரகசியத்தை நானே விரிவாக அறிவேன்; நீங்கள் சுட்டிக்காட்டிய நிலைமை குறித்து உங்களுக்கே தெரியாது. (அதைக்கூட நானே உங்களுக்கு அறிவித்தேன்.)
இதற்கு இன்னொரு விளக்கமும் கூறப்பட்டுள்ளது: "நாங்கள்தான் உன்னைப் புகழ்ந்து துதித்துக்கொண்டும், உன் தூய்மையைப் போற்றிக்கொண்டும் இருக்கிறோமே!" என்று வானவர்கள் சொன்னதற்குப் பதிலாகவே "நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன்" என்று இறைவன் கூறினான்.
அதாவது உங்களிடையேதான் இப்லீஸ் தோன்றுவான்; நீங்கள் உங்களைப் பற்றிச் சொல்லிக்கொண்டதைப் போன்று அவன் இருக்கப்போவதில்லை. இதை (இப்போது) நீங்கள் அறியமாட்டீர்கள்; நான் அறிவேன்.
இதற்கு மற்றொரு விளக்கமும் கூறப்பட்டுள்ளது: "பூமியில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப்போகிறாய்? நாங்கள்தான் உன்னைப் புகழ்ந்து துதித்துக்கொண்டும், உன் தூய்மையைப் போற்றிக்கொண்டும் இருக்கிறோமே!" என்று வானவர்கள் கூறியது, பூமியில் மனிதர்களுக்குப் பதிலாகத் தங்களையே குடியமர்த்த வேண்டும் என்று இறைவனிடம் கோரியதைப் போன்று இருந்தது.
அதற்குப் பதிலாகவே "நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன்" என்று அல்லாஹ்  கூறினான். அதாவது நீங்கள் (பூமியில் வசிப்பதைக் காட்டிலும்) வானத்தில் இருப்பதே உங்களுக்கு ஏற்றமும் பொருத்தமும் ஆகும்; இதை நான் அறிவேன்; நீங்கள் அறியமாட்டீர்கள்.
இத்தகவல்களை ராஸீ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.


விரிவுரையாளர்களின் கருத்துகள் 
--------------------------
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் தமது விரிவுரையில் கூறியுள்ளார்கள்: பூமியில் ஓர் இனத்தைப் படைக்கப்போவதாக வானவர்களிடம் அல்லாஹ்  கூறினான். அதற்கு அவர்கள், "எங்கள் இறைவா! அந்த இனத்தார் எப்படி இருப்பார்கள்?" என்று கேட்டனர்.
அதற்கு அல்லாஹ் , "அவர்களுக்குச் சந்ததிகள் இருப்பார்கள். அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பர்; ஒருவர்மீது ஒருவர் பொறாமை கொள்வர்; ஒருவர் மற்றவரைக் கொலை செய்வர்" என்று பதிலளித்தான். (அதனால்தான், இத்தகையவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? என்று வானோர் கேட்டனர்.)
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: இந்த வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ள "கலீஃபா" என்பது, ஒரு தலைமுறைக்குப்பின் மற்றொரு தலைமுறையினர் அடுத்து வருவதையே குறிக்கும். "கலீஃபா" என்பதற்குப் "பிரதிநிதி" என்ற பொருளும் உண்டு. ஒரு மனிதனுக்குப்பின் அவன் வகித்த இடத்திற்கு வேறு ஒருவன் வந்தால், "இந்த விஷயத்தில் இன்னவன் இன்னவனுக்கு "கலீஃபா" (பிரதிநிதி) ஆனான்" என்று சொல்வதுண்டு.
இதையே உயர்ந்தோன் அல்லாஹ் , "பின்னர், நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை நாம் காண்பதற்காக அவர்களுக்குப் பின்னால் பூமியில் அவர்களின் கலீஃபாக்களாக (பிரதிநிதிகளாக) உங்களை ஆக்கினோம்" (10:14) என்ற வசனத்திலும் கூறியுள்ளான்.
இந்த வகையில்தான் மன்னருக்கு "கலீஃபா" (பிரதிநிதி) என்று சொல்லப்படுவதுண்டு. ஏனெனில், இவர் தமக்கு முன்னர் பதவி வகித்தவரின் இடத்தில் இருந்து பொறுப்புகளைக் கவனிக்கிறார். எனவே, அவருக்கு இவர் பிரதியாகிறார்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் எழுதியுள்ளார்கள்: ஆரம்பத்தில் பூமியில் "ஜின்" இனத்தார் வசித்துவந்தனர். அவர்கள் அதில் குழப்பம் செய்துகொண்டும், இரத்தம் சிந்திக்கொண்டும், ஒருவரை ஒருவர் கொலை செய்துகொண்டும் இருந்தனர். அப்போது அல்லாஹ்  இப்லீஸை அவர்களிடம் அனுப்பிவைத்தான்.
இப்லீஸும் அவனுடைய படையினரும் அவர்களைக் கொன்று (எஞ்சியவர்களை) தீவுகளுக்கும் மலையோரங்களுக்கும் கொண்டுபோய்ச் சேர்த்தனர். பின்னர் (ஆதிமனிதர்) ஆதம் (அலை) அவர்களை அல்லாஹ்  படைத்து, பூமியில் குடியமர்த்தினான். இதையே அல்லாஹ் , "நிச்சயமாக நான் பூமியில் ஓர் இனத்தைப் படைக்கப் போகிறேன்" என்று இந்த வசனத்தில் கூறியுள்ளான்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: (மனித இனத்திற்கு முன்னர்) பூமியில் வாழ்ந்துவந்த ஜின்கள் குழப்பம் செய்துகொண்டும், இரத்தம் சிந்திக்கொண்டும் இருந்தனர். இதே அத்துமீறல்கள் பிற்காலத்திலும் நடக்கும் என்பதை அல்லாஹ்  வானவர்களின் உள்ளத்தில் போட்டுவைத்திருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ்  கற்றுக்கொடுத்ததை வைத்தே அவர்கள் "இப்படி ஓர் இனத்தையா படைக்கப் போகிறாய்?" என்று கேட்டனர்.
இந்த வசனம் தொடர்பாகக் கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: பூமியில் ஓர் இனம் படைக்கப்பட்டால், அவர்கள் அதில் குழப்பம் விளைவிப்பர்; இரத்தம் சிந்துவர் என்று ஏற்கெனவே அல்லாஹ்  வானவர்களுக்கு அறிவித்திருந்தான். அதனாலேயே, "அதில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப்போகிறாய்?" என்று வானவர்கள் வினவினர்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: குழப்பம் செய்தல், இரத்தம் சிந்துதல் போன்றவையெல்லாம் மனிதர்களிடையே நடைபெறும் என்று அல்லாஹ்  வானவர்களுக்கு அறிவித்தது மட்டுமன்றி, இதுகுறித்துக் கேள்வி எழுப்பவும் அனுமதியளித்தான்.
அதனாலேயே அவர்கள், "பூமியில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப்போகிறாய்?" என்று கேள்வி எழுப்பினர். "இறைவா! நீயே அவர்களைப் படைத்தவனாக இருக்கும்போது எப்படி அவர்கள் உனக்கு மாறு செய்வர்?" என்று ஆச்சரியப்பட்டுத்தான் அவ்வாறு வானோர் கேட்டனர்.
அதற்குப் பதிலாகத்தான், "நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன்" என்று அல்லாஹ்  சொன்னான். அதாவது என் அடியார்களே எனக்கு எவ்வாறு மாறு செய்வர் என்பதை நீங்கள் அறியாவிட்டாலும், அது நடக்கவே செய்யும் என்பதை நான் அறிவேன்.
மேலும், யாரெல்லாம் எனக்குக் கீழ்ப்படிந்து நடப்பர் என நீங்கள் கருதுகிறீர்கயோ அவர்களில் சிலர்கூட எனக்கு மாறு செய்வர் என்பதையும் நான் அறிவேன். இவ்வாறு சிலர் விளக்கம் அளித்துள்ளனர்.
வேறுசிலர் கூறியதாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: தாங்கள் அறிந்திராத ஒன்றைக் குறித்து விளக்கம் கோரும் வகையிலேயே வானவர்கள் இவ்வாறு கேட்டார்கள். "இறைவா! எங்களுக்குத் தெரிவிப்பாயாக!" என்று அவர்கள் கோரியதாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தகவல் கேட்கும் வகையில் அமைந்ததே தவிர, ஆட்சேபிக்கும் வகையில் உள்ளதன்று. இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் இக்கருத்தையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள்.
அடுத்து "நாங்கள்தான் உன்னைப் புகழ்ந்து துதித்துக்கொண்டும், உனது தூய்மையைப் போற்றிக்கொண்டும் இருக்கிறோமே!" என்ற தொடருக்குக் கத்தாதா (ரஹ் ) அவர்கள் விளக்கமளிக்கையில், "துதித்தல்" (நுசப்பிஹு), "தூய்மையைப் போற்றுதல்" (நுகத்திஸு) ஆகியவை தொழுகையைக் குறிக்கும் என்று கூறினார்கள். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக சுத்தீ (ரஹ் ) அவர்களும் இதே விளக்கத்தை அளித்துள்ளார்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள், "நாங்கள் உன்னைக் கண்ணியப்படுத்திக்கொண்டும் பெருமைப்படுத்திக்கொண்டும் இருக்கின்றோம்" என்று விளக்கம் அளித்துள்ளார்கள்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகின்றார்கள்: "தூய்மையைப் போற்றுதல்" என்றால், இறைவனைக் கண்ணியப்படுத்துவதும் குறைகளிலிருந்து அவன் நீங்கியவன் எனப் போற்றுவதும் ஆகும்.
இதையே "சுப்பூஹுன்", "குத்தூசுன்" என்று கூறுவர். "சுப்பூஹுன்" என்றால், "தூயவன்" என்று பொருள். "குத்தூசுன்" என்றால் "புனிதமும் கண்ணியமும் மிக்கவன்" என்று பொருள். அவ்வாறே புனித பூமிக்கு "அர்ளுன் முகத்தசா" என்பர்.
ஆக, வானவர்கள் "நாங்கள் உன்னைப் புகழ்ந்து துதிக்கிறோம்" என்று இறைவனிடம் கூறியதன் பொருளாவது: இணைவைப்போர் உன்மீது சுமத்தக்கூடிய குறைகளிலிருந்து நீ தூய்மையானவன் எனப் போற்றுகிறோம்.
அவ்வாறே, "உனது தூய்மையைப் போற்றிக்கொண்டும் இருக்கிறோம்" என்பதன் பொருளாவது: அழுக்காறுகளிலிருந்தும், இறைமறுப்பாளர்கள் உன்மீது சுமத்தும் குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என்ற உனது பண்பை நாங்கள் போற்றுகிறோம்.
அபூதர் (ரலி) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்: "சொற்களில் மிகச் சிறந்தது எது?" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வினவப்பட்டது. அதற்கு, "தன் வானவர்களுக்காக அல்லாஹ்  தேர்ந்தெடுத்துக் கொடுத்த சொற்கள் ஆகும். அவை: சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி (அல்லாஹ் வைப் போற்றிப் புகழ்ந்து அவன் தூயவன் எனத் துதிக்கின்றேன்) என்று கூறினார்கள்.
"அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களை (விண்ணுலகப் பயணத்திற்காக) அழைத்துச் செல்லப்பட்ட இரவில், அவர்கள் உயர் வானத்தில், "ஸுப்ஹானல் அலிய்யில் அஃலா, ஸுப்ஹானஹு வ தஆலா (மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவன் (அல்லாஹ் ) தூயவன்; அவன் பரிசுத்தமானவன்; அவன் உயர்ந்தோன் ஆவான்)" எனும் துதிச்சொல்லைச் செவியுற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
"நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன்" எனும் தொடருக்குக் கத்தாதா (ரஹ் ) அவர்கள் இவ்வாறு விளக்கமளித்தார்கள்: அந்த இனத்தின் வழித்தோன்றல்களில் நபிமார்களும், இறைத்தூதர்களும், உத்தமர்களும், சொர்க்கவாசிகளும் தோன்றுவர் என்பது முன்பே அல்லாஹ் வுக்குத் தெரியும்.

கலீஃபா (ஆட்சியாளர்) நியமனம் 
------------------------------
இந்த வசனத்தை ஆதாரமாகக் கொண்டு குர்துபீ (ரஹ் ) உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள்: மக்களின் பிரச்சினைகளைத் தீர்த்துவைக்கவும், அவர்களின் சச்சரவுகளைத் தடுத்து நிறுத்தவும், அவர்களில் அநீதி இழைத்தவனிடமிருந்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு (உரிமையை மீட்டுத் தந்து) உதவவும், குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றவும், அடாத செயல்களைச் செய்வதிலிருந்து அவர்களைத் தடுக்கவும், அத்துடன் ஒரு தலைவர் இல்லாமல் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது இயலாதோ அத்தகைய முக்கியமான நிர்வாகப் பணிகளுக்காகவும் "கலீஃபா" (ஆட்சியாளர்) ஒருவரை நியமனம் செய்வது கட்டாயம் ஆகும்.
ஏனெனில், ஒரு கடமை, எது இல்லாமல் முழுமை பெறாதோ அதைச் செயல்படுத்துவதும் கடமையே ஆகும்.
ஒருவர் தலைமைப் பதவிக்கு எவ்வாறு வரலாம் என்பது தொடர்பாகப் பல்வேறு கருத்துகளை அறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேரடியான மார்க்க ஆதாரங்களைக் கொண்டு ஒருவர் தலைமைப் பதவியை அடையலாம். அபூபக்ர் (ரலி) அவர்கள் தலைமைப் பொறுப்பை ஏற்றது இந்த வகையில்தான் என நபிவழி அறிஞர்களில் ஒரு குழுவினர் கூறுகிறார்கள்.
அல்லது (நேரடி ஆதாரம் இல்லாவிட்டாலும்) ஆதாரத்தின் சமிக்ஞை மூலம் ஒருவர் தலைமைப் பொறுப்பை ஏற்கலாம். இக்கருத்தை நபிவழி அறிஞர்களில் மற்றொரு குழுவினர் தெரிவிக்கின்றனர். அல்லது முன்பு பொறுப்பு வகித்தவர், தமக்குப் பின்னால் இன்னவர் பொறுப்பேற்கலாம் என்று இனம்காட்டிவிட்டுச் செல்வதன் மூலம், ஒருவர் தலைமைப் பதவியை அடையலாம். கலீஃபா அபூபக்ர் (ரலி) அவர்கள் தமக்கடுத்து உமர் பின் அல் கத்தாப் (ரலி) அவர்கள் ஆட்சித் தலைவராக வரலாம் என்று இனம் காட்டிவிட்டுச் சென்றது இதற்குச் சான்றாகும்.
அல்லது முன்பு பொறுப்பில் இருந்தவர், தமக்குப் பின்னால் யார் பொறுப்புக்கு வருவது என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை உத்தமர்களைக் கொண்ட ஒரு குழுவின் ஆலோசனைக்கு விட்டுச்செல்லலாம். கலீஃபா உமர் (ரலி) அவர்கள் இவ்வாறே செய்தார்கள்.
அல்லது (அதிகாரிகள், அறிஞர்கள் மற்றும் சான்றோர்கள் இடம்பெற்ற) நிபுணர் குழுவினரின் ஏகோபித்த முடிவின் பேரில் ஒருவருக்கு வாக்களித்து (பைஅத் செய்து) பொறுப்பேற்கச் செய்யலாம். அல்லது நிபுணர் குழுவில் இடம்பெற்றுள்ள ஒருவர் வாக்களிப்பதன் (பைஅத் செய்வதன்) மூலம் ஒருவரை ஆட்சியாளராகத் தேர்ந்தெடுக்கலாம். அப்போது அவரது தேர்வை ஏற்பது அனைவரின் கடமையாகிவிடும் எனப் பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும் என இமாமுல் ஹரமைன் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
ஆட்சித் தலைவர் ஆணாக, சுதந்திரமானவராக, பருவம் அடைந்தவராக, புத்திசுவாதீனமுள்ளவராக, முஸ்லிமாக, நீதிமானாக, சட்ட ஆய்வாளராக, கண்பார்வை உள்ளவராக, ஊனமற்றவராக, போர்க் கலையிலும் அதன் வியூகங்களிலும் நிபுணராக, சரியான கூற்றின்படி, குறைஷிக் குலத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும்.
ராஃபிள்கள் கூறுவதைப் போன்று, (குறைஷிகளிலேயே) ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமோ, தவறுகளிலிருந்து காக்கப்பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமோ கிடையாது.
ஆட்சித் தலைவர் தவறு புரிந்தால் அவரைப் பதவி நீக்கம் செய்யலாமா, கூடாதா என்பது தொடர்பாகக் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. அவரைப் பதவி நீக்கம் செய்யக் கூடாது என்பதே சரியான கருத்தாகும். இதற்கு, "(ஆட்சியாளருக்கு எல்லாச் சூழ்நிலைகளிலும் கட்டுப்படுங்கள்;) ஆனால், எந்த விஷயம் பகிரங்க இறைமறுப்பு என்பதற்கு அல்லாஹ் விடமிருந்து உங்களுக்கு ஆதாரம் கிடைத்துள்ளதோ அதை அவரிடம் நீங்கள் கண்டால் தவிர" என்ற நபிமொழி ஆதாரம் ஆகும்.
ஒரே நேரத்தில் இரு தலைவர்களையோ அதற்கும் மேற்பட்டவர்களையோ நியமனம் செய்தல் கூடாது. இதற்கு, "உங்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒருமித்ததாக இருக்கும் நிலையில் உங்களிடையே பிளவை ஏற்படுத்த யாரேனும் நாடினால், அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனைதான்" எனும் நபிமொழி ஆதாரம் ஆகும். இதுவே பெரும்பாலோரின் கூற்றாகும்.
